தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis. No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1 .60 காசு 


HH 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


RAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 7 ] 


சென்னை 
னனை , புதன்கிழமை , பிப்ரவரி 15 , 2017 

, 
மாசி 3 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 138 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( D1) த் துறை, 7 டிசம்பர் 2016. ) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் துறை) , 

29 செப்டம்பர் 2016 , புது தில்லி . 


மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தில் நுகர்வோர் விவகாரங்கள் துறை ) 29.09.2016 
ஆம் நாளன்று உருவாகி , அதே நாளிட்ட இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட G .S . R . 929( E ) ஆம் எண் அறிவிக்கை , பொது 
மக்களின் தகவலுக்காக இதனால் மீண்டும் வெளியிடப்படுகிறது . 


G . S . R . 929( E ). - 1955ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10/1955)3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 2002 ஆம் ஆண்டு சில குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு 
வரையறைகள் மற்றும் எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகள்) நீக்கல் ஆணையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , அவ்வாறு 
ரத்து செய்வதற்கு முன்னர் செய்யப்பட்டவை அல்லது செய்யப்பட வேண்டியிருந்து செய்யாமல் விட்டுவிடப்பட்டவை தொடர்பானவை 
நீங்கலாக , கீழ்க்காணும் ஆணையை , மத்திய அரசு இதனால் , பிறப்பிக்கிறது . அதாவது : 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 
(1) இந்த ஆணை , 2016 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் (உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு 

வரையறைகள் மற்றும் எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் ) நீக்கல் ஆணை என அழைக்கப்படும் . 
( 2 ) இந்த ஆணை 01. 10.2016 ஆம் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


2 . விளக்கங்கள் . இந்த ஆணையில் , சந்தர்ப்பம் வேறுபொருள் குறித்தாலன்றி மற்றபடி . -- 

( a ) “ சட்டம் " என்பது 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டம் ( 10/1955 ) என்று பொருள்படும் ; 
( b ) “ மத்திய அரசு " என்பது நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் , நுகர்வோர் 
விவகாரங்கள் துறை என்று பொருள்படும் ; 


DTP- || - 1 ( 7 ) ( T Sup ) 


[ 1 ] 


( c) " வணிகர் என்பவர் , பகுதி 3 இல் குறிப்பிடப்பட்டுள்ள யாதொரு பொருளின் மொத்த விற்பனையாளராகவோ , 
சில்லறை விற்பனையாளராகவோ , உற்பத்தியாளராகவோ , தயாரிப்பாளராகவோ , இறக்குமதியாளராகவோ , 
ஏற்றுமதியாளராகவோ , கொள்முதல் செய்தல் , எடுத்துச் செல்லுதல் , விற்பனை , வழங்கல் , விநியோகம் அல்லது 
சேமித்தல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் ஏனைய யாதொரு தொழிலோடும் தொடர்பில் அல்லாத யாதொரு 
நபர் எனப் பொருள்படுவர் . இதில் அவரது பிரதிநிதி அல்லது முகவரும் , அடங்குவர் . ஆனால் ஒரு சர்க்கரை 
உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பாளர் அல்லது இறக்குமதியாளர் அல்லது ஏற்றுமதியாளர் இதில் உள்ளடங்க மாட்டார் ; 

மற்றும் 
( d ) மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதி ஒன்றுடன் தொடர்புடைய “ மாநில அரசு " என்பது , அதன் நிர்வாகி எனப் 

பொருள்படும் . 
3 . குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்கள் மீதான உரிமம் பெறும் தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் 

எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கல் . - 


(1) யாதொரு அளவிலான கோதுமை , கோதுமைப் பொருட்கள் ( அதாவது மைதா , ரவை , சுஜி , ஆட்டா , கூட்டு விளைபொருளான 
ஆட்டா மற்றும் தவிடு) நெல் , அரிசி , முரட்டுரக தானியங்கள் , சர்க்கரை , வெல்லம் , சமையல் எண்ணெய் வித்துக்கள் , சமையல் 
எண்ணெய்கள் , பயறு வகைகள் , நீரகச் செறிவூட்டப்பட்ட தாவர எண்ணெய்கள் அல்லது வனஸ்பதி , வெங்காயம் மற்றும் 
உருளைக்கிழங்கு ஆகியவற்றை யாதொரு வணிகரும் தங்குதடையின்றி வாங்கலாம் , இருப்பு வைக்கலாம் , விற்பனை செய்யலாம் , 
எடுத்துச் செல்லலாம் , விநியோகிக்கலாம் , ஒருவகை செய்யலாம் , பெறலாம் , பயன்படுத்தலாம் அல்லது நுகரலாம் மற்றும் இந்தப் 
பகுதியின் கீழ் வகை செய்யப்பட்டிருந்தாலன்றி , மற்றபடி , சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட யாதொரு ஆணையின் கீழும் , அதற்கான 
அனுமதி அல்லது உரிமம் தேவையில்லை . 


(2 ) இத்தகைய பொருட்களின் விற்பனைக்காக , பொருட்களைக் கொள்முதல் செய்தல் , எடுத்துச் செல்லுதல் , விற்பனை செய்தல் , 
வழங்குதல் , விநியோகித்தல் அல்லது சேமித்தல் ஆகியவற்றைப் பொறுத்த நேர்வில் , துணைப் பகுதி (1) இன் விதித்துறைகள் , 
பின்வருவனவற்றிற்குப் பொருந்தாது , அவையாவன 


( ) 30.09.2017 ( 2017 , செப்டம்பர் 30 ஆம் நாள் ) வரையிலான கால அளவிற்குப் பயறுவகைகள் ; 


(i ) அசாம் , மேற்கு வங்காளம் , தமிழ்நாடு , கேரளா மற்றும் மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதியான புதுச்சேரி ஆகிய 
மாநிலங்களைப் பொறுத்த நேர்வில் 21.11.2016 (2016 ஆம் ஆண்டு நவம்பர் 21 ஆம் நாள் ) வரையிலான கால அளவிற்கும் , ஏனைய 
மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் நேரடி ஆட்சிப் பகுதிகள் ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் , 28 .10 .2016 (2016 ஆம் ஆண்டு 
அக்டோபர் 28 ஆம் நாள் ) வரையிலான கால அளவிற்கும் சர்க்கரை ; 

(i ) பின்வரும் நேர்வுகளில் , இச்சட்டத்தின் கீழ் இருப்பு வரையறைகளைக் கணக்கிடும் செயல்நோக்கங்கள் நீங்கலாக , 
30 . 09 .2017 வரையிலான கால அளவிற்கு சமையல் எண்ணெய்கள் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்கள் . அந்த நேர்வுகள் 
வருமாறு ; 


( அ ) சமையல் எண்ணெய்கள் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் , 
ஏற்றுமதிக்கென இருப்பில் வைக்கப்பட்ட சரக்கு இருப்பு முழுவதும் அல்லது அதன் ஒரு பகுதியானது ஏற்றுமதிகளுக்கானவை என்பதை 
மெய்ப்பிக்கக்கூடிய வெளிநாட்டு வர்த்தகத் தலைமை இயக்கத்தால் வழங்கப்பட்ட இறக்குமதியாளர் - ஏற்றுமதியாளர் குறியீட்டு எண் 
வைத்துள்ள , மொத்த வியாபாரியாக அல்லது சில்லறை வியாபாரியாக அல்லது வணிகராக இருந்து வருகின்ற அத்தகைய 
ஏற்றுமதியாளர் ஒருவர் ; 


( ஆ ) பல்வேறு கடைகள் வைத்துள்ள சில்லறை வியாபாரி ஒருவர் அல்லது பெரிய அளவிலான பல்பொருள் அங்காடி 
சில்லறை விற்பனையாளர்கள் ; 


( இ ) உணவுப் பொருட்களைத் தயாரிப்பதற்காக உரிமம் பெற்ற உணவு பதப்படுத்துவோரால் மூலப்பொருட்களாகப் 
பயன்படுத்தப்பட வேண்டிய இன்றியமையா இருப்பு ; 


( ஈ ) சமையல் எண்ணெய்கள் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் , சரக்கு 
இருப்பின் ஒரு பகுதியானது இறக்குமதியிலிருந்து பெறப்பட்டன என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய மொத்த வியாபாரியாக அல்லது சில்லறை 
வியாபாரியாக அல்லது வணிகராக இருந்து வருகின்ற இறக்குமதியாளர் ஒருவர் ; 


ஆனால் , வரப்பெற்ற சமையல் எண்ணெய்கள் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்களின் இருப்புகள் மற்றும் 
இறக்குமதியாளர்களால் இருத்திவைக்கப்பட்ட இருப்புகள் ஆகியவற்றை இறக்குமதியாளர்கள் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு 
அல்லது மாநில அரசு உத்தரவிடலாம் . 


( 3) துணைப்பகுதி (2)ல் உள்ள எவையும் சர்க்கரை , சமையல் எண்ணெய்கள் மற்றும் சமையல் எண்ணெய் வித்துக்களை 
மாநிலத்திற்கு வெளியேயுள்ள இடங்களுக்கு எடுத்துச் செல்வதை , விநியோகிப்பதை அல்லது ஒருவகை செய்வதை பாதிக்காது . 

(4 ) குறிப்பிட்ட நேர்வுகளில் இந்த ஆணையின் செயல்விளைவு : 
மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் (காண்க : அப்போதைய வேளாண் அமைச்சகத்தின் (உணவுத் துறை ) 17 
06 - 1978 ஆம் நாளிட்ட G .S .R . 800 ஆம் எண்ணுள்ள இந்திய அரசின் அறிவிக்கை) மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் 
கீழ் மாநில அரசு பிறப்பித்த யாதொரு ஆணையில் என்ன சொல்லியிருப்பினும் , இந்த ஆணையின் விதித்துறைகள் செயல் 
விளைவைக் கொண்டிருக்கும் . பகுதி 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள யாதொரு பொருட்களை இருப்பு வைத்தல் , எடுத்துச்செல்லுதல் , 
விநியோகம் , ஒருவகை செய்தல் , பெறுதல் , பயன்படுத்துதல் அல்லது நுகர்தலை உரிமங்கள் , அனுமதி வாயிலாக அல்லது வேறு 
வகையில் முறைப்படுத்தும் செயல் நோக்கத்திற்காக யாதொரு ஆணையை பிறப்பிப்பதற்கு மத்திய அரசின் முன்னனுமதியை மாநில 
அரசு பெறும் ; 
ஆனால் , இந்த ஆணையில் கண்டுள்ள எவையும் பின்வருவனவற்றின் செயல்பாட்டை பாதிக்காது அவையாவன - 

( 1) மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்ட 2001ஆம் ஆண்டு பொது விநியோக முறை ( கட்டுப்பாடு ) ஆணை அல்லது 
அதனையொட்டி மாநில அரசால் பிறப்பிக்கப்பட்ட யாதொரு ஆணை ; 

( ii) இச்சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழ் , மத்திய அரசால் வழங்கப்பட்ட அதிகாரங்களையொட்டி , அரிசி கொள்முதல் செயல் 
நோக்கங்களுக்காக நெல் அல்லது அரிசி அரவை ஆலை உரிமையாளர்கள் அல்லது வணிகர்களுக்கு வரி விதிப்பதற்காக மாநில 
அரசால் பிறப்பிக்கப்பட்ட , ஆணைகள் . 

(கோப்பு எண் : S- 10/4/2016 - ECR & E .] 


ஆணைகள். - அரவை ஆலை உரிடைவழங்கப்பட்ட அதிகாரங்க 


பி . வி . ராம சாஸ்திரி , 
இணை செயலாளர் . 


(ஆளுநரின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 


பிரதீப் யாதவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


